சந்தேகித்த மனிதனைச்‌ சந்திக்கவந்த தேவன்‌!. - பகுதி 2 
சகோ.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


ஆண்டவர்‌ மனிதனை நேசித்து அவனைத்‌ தேடிவந்து அவனோடூ உறவுகொள்ளவிரும்புகிறபோதும்‌, மனிதன்‌ 
அந்த அன்பைப்‌ புரிந்துகொள்ளாமலும்‌, புறக்கணித்தும்‌ நீர்‌ என்னை எப்படி நேசித்தீர்‌?.. எப்போது 
நேசித்தீர்‌?.. என்று அடுக்கடுக்காகக்‌ கேள்விகளைக்‌ கேட்கிறான்‌. அந்த நேரத்தில்தான்‌ ஒரு மகத்தான 
ஒப்பிடுதலைக்குறிப்பிட்டு பதிலுரைக்கிறதைக்‌ காணலாம்‌. 


ஏசா யாக்கோபுக்குச்‌ சகோதரன்‌ அல்லவா?.. ஆனாலும்‌ யாக்கோபை நேசித்தேன்‌, ஏசாவையோ 
வெறுத்தேன்‌. எப்படிப்பட்ட ஒப்புவமை பார்த்தீர்களா?.. இதை வாசிக்கும்போது நம்‌ சிந்தனை யாக்கோபையும்‌ 
ஏசாவையும்‌ நோக்கிச்‌ செல்கிறது. யாக்கோபின்‌ வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்துப்பார்ப்பீர்களானால்‌, 
அவரது வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ பிரச்சினைகளும்‌, போராட்டங்களும்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருந்ததை நீங்கள்‌ அறியமுடியும்‌. அவனது குடும்பவாழ்க்கையில்‌ அநேகப்‌ பிரச்சினைகள்‌ 
வந்தது. ஏசாவுடைய வாழ்க்கையில்‌ அவனது மனைவிகளால்‌ அவனது பெற்றோராகிய ஈசாக்குக்கும்‌ 
ரெபேக்காவிற்கும்‌ மனஸ்தாபம்‌ வந்தபோதும்‌ அது ஏசாவைப்‌ பாதித்ததாகத்‌ தெரியவில்லை. அதைப்போல 
ஏசாவின்‌ வாழ்க்கையிலே பெலவீனம்‌ அவனை ஆட்கொண்டதாக வேதத்தில்‌ நாம்‌ காணமுடியாது. 
அவனுடைய சம்பளம்‌ பத்துமுறை மாற்றப்பட்டது என்றோ, அவனுக்கு விரோதமாக ஆட்கள்‌ எழும்பி 
வ00ந்தார்களென்றும்கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால்‌ யாக்கோபுடைய வாழ்க்கையிலோ அனைத்தும்‌ 
தலைகீழ்‌. தேவன்‌ அவனை எல்லாவற்றிலும்‌ உடை உடையென்று உடைத்து நொறுக்கி அதன்பின்னரே 
அவனை உருவாக்கினார்‌. அவனது சரீரத்தைத்‌ தொட்டு நொண்டிநொண்டி நடக்கப்பண்ணினார்‌. அவனது 
குடும்பத்தை உடைத்தார்‌. தலைப்பிள்ளையாயிருந்த ரூபன்‌, தனது தகப்பனின்‌ மறுமனையாட்டியோடு 
விபசாரம்‌ பண்ணினான்‌. இன்னும்‌ இரண்டுகுமாரர்கள்‌ பட்டயத்தினால்‌ அவனுக்கு மனமடிவை 
உண்டாக்கினார்கள்‌. காரியங்கள்‌ இப்படியிருக்க ஆண்டவர்‌ எப்படி யாக்கோபை நான்‌ சிநேகித்தேன்‌, 
ஏசாவையோ வெறுத்தேனென்று சொல்கிறார்‌?.. என்கிற கேள்வி நிச்சயம்‌ உங்கள்‌ உள்ளத்திலும்‌ எழலாம்‌. 
அத்தோடுகூட ஆண்டவர்‌ என்னை நேசிக்கிநாரென்று எப்படி நான்‌ அறிந்துகொள்ளமுடியும்‌?.. என்கிற 
கேள்வியும்‌ உங்களுள்ளத்தில்‌ தோன்றலாம்‌. மேற்கண்ட வசனத்தை நான்‌ ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதுண்டு. அந்த வசனத்தை வாசித்துத்‌ தொடர்ந்து 
கடந்துசெல்வோம்‌. 


ஏசாயா 28: 23-29 வரை 

செவிகொடுத்து என்‌ சத்தத்தைக்‌ கேளுங்கள்‌: நான்‌ சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. 

உழுகிறவன்‌ விதைக்கிறதற்காக நாள்தோறும்‌ உழுகிறதுண்டோ?.. தன்‌ நிலத்தைக்‌ கொத்தி நாள்தோறும்‌ 
பரம்படிக்கிறது உண்டோ? 

அவன்‌ அதை மேலாக நிரவினபின்பு, அததற்கேற்ற இடத்தில்‌ உளுந்தைத்‌ தெளித்து, சீரகத்தைத்‌ தூவி, 
முதல்தரமான கோதுமையையும்‌ தெரிந்துகொண்ட வாற்கோதுமையையும்‌ கம்பையும்‌ விதைக்கிறான்‌ 
அல்லவோ? 

அவனுடைய தேவன்‌ அவனை நன்றாய்ப்‌ போதித்து, அவனை உணர்த்துகிறார்‌. 

27. உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை: சீரகத்தின்மேல்‌ வண்டிலின்‌ உருளைச்‌ சுற்ற 
விடப்படுகிறதுமில்லை: உளுந்து கோலினாலும்‌ சீரகம்‌ மிலாற்றினாலும்‌ அடிக்கப்படும்‌. 

28. அப்பத்துக்குத்‌ தானியம்‌ இடிக்கப்படும்‌: இடைவிடாமல்‌ அவன்‌ அதைப்‌ போரடிக்கிறதில்லை. அவன்‌ 
தன்‌ வண்டிலின்‌ உருளையால்‌ அதை நசுக்குகிறதுமில்லை, தன்‌ குதிரைகளால்‌ அதை 
நொறுக்குகிறதுமில்லை. 

இதுவும்‌ சேனைகளின்‌ கர்த்தராலே உண்டாகிறது: அவர்‌ ஆலோசனையில்‌ ஆச்சரியமானவர்‌, செயலில்‌ 
மகத்துவமானவர்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. கர்த்தர்‌ உழுகிறவனைக்‌ காட்டி ஒருகாரியத்தை நமக்கு 
விளங்கவைக்கிறார்‌. அந்த உழவன்‌ தினந்தோறும்‌ உழுதுகொண்டே இருப்பதில்லை. உழுதபின்னர்‌ அந்த 
நிலத்தை ஒரே சரிசமமாக நிரவுகிறான்‌. சரியில்லாவிட்டால்‌ மீண்டும்‌ உழுது சமப்படூத்துகிறான்‌. ஆனால்‌ 
இதே காரியத்தை தொடர்ந்து செய்துகொண்டேயிருக்கிறானா?.. இல்லையில்லை. நிலம்‌ சரிசமமாக 
பண்படுத்தப்பட்டு தண்ணீர்‌ எல்லாஇடங்களிலும்‌ சரிசமமாய்ப்‌ பாய்ந்து நிலம்‌ விதைப்பதற்கு ஆயத்தமாகும்‌ 
வரைதான்‌ இதைச்‌ செய்வான்‌. பிரியமானவர்களே நீங்களும்‌ இதை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
யோசித்துக்கொண்டிருக்கலாம்‌. ஒரு இடத்தில்‌ 8௦116 ஆகி அங்கிருந்து சில காரியங்களைச்‌ செய்ய 


யோசித்துக்கொண்டிருக்கையில்‌ மீண்டும்‌ ஒரு மாறுதல்‌!.. சரிதான்‌ போகிறதென்று அந்த இடத்திலே சென்று 
எல்லாம்‌ சரிப்பட்டுவந்துகொண்டிருக்கும்‌ போது திடீரென்று வேறிடத்துக்குத்‌ தூக்கியடிக்கப்படுகிறார்கள்‌. 
அல்லது செய்கிற வேலையில்‌ மாறுதல்‌.. நான்‌ இந்த இடத்திலே கொஞ்சம்‌ 5a) ஆகி ஏதாவது 
செய்யலாமென்று பார்த்தால்‌ உடனே மாறுதல்‌ வந்துவிடுகிறது... அங்கேபோய்‌ ஏதாவது 80114 ஆக 
செய்யலாமென்று யோசித்துக்‌ காரியத்தைத்‌ துவக்கினால்‌.. மீண்டும்‌ ஒரு மாறுதல்‌! ஆசிரியர்களைக்‌ 
கேட்டால்‌ இப்போதுதான்‌ இந்த 81௦01 teach பண்ண ஒரு தர்ற வந்துகொண்டிருக்கிறது. உடனே வேறு 
811௦௦1 எடூக்கச்‌ சொல்கிறார்கள்‌. ஏன்‌ எங்களை இப்படியாக திரும்பத்திரும்பப்‌ புரட்டிப்‌ புரட்டி 
எடூத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌?.. என்று நீங்கள்‌ நினைக்கிறீரகளா?.. அதற்கான காரணம்‌ நீங்கள்‌ இன்னும்‌ 
தயாராகவில்லை. ஆகவேதான்‌ உழவன்‌ பண்படாத நிலத்தைத்‌ திரும்பத்‌ திரும்ப உழுது 
நிரவிக்கொண்டிருப்பதைப்போல ஆண்டவரும்‌ உங்களைத்‌ திரும்பத்திரும்ப உழுது பண்படுத்தி 
ஆயத்தமாக்கிக்கொண்டிருக்கிறார்‌. நீங்கள்‌ பண்பட்டுவரும்வரை அதைத்தான்‌ செய்யப்போகிறார்‌. ஆனால்‌ 
நிலம்‌ ஆயத்தப்பட்டுவிட்டபின்‌ உழவன்‌ அதை மீண்டும்‌ உழாமல்‌ அதில்‌ விதைவிதைக்கிறதைப்போல 
நீங்கள்‌ ஆயத்தப்பட்டூவிட்டால்‌ கர்த்தர்‌ உங்களை அடுத்த கட்டத்திற்குக்‌ கொண்டுசெல்வார்‌. 


செஉ ழவனல்ல செய்வது, அது உன்னதர்‌! 

இன்னொரு காரியத்தையும்‌ நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. உழவன்‌ எல்லாநிலத்திலும்‌ எல்லாப்‌ பயிர்களையும்‌ 
சாகுபடி செய்வதில்லை. சில இடத்தில்‌ கோதுமையை விதைக்கிறான்‌. இன்னும்‌ சில இடத்தில்‌ சீரகத்தை 
விதைக்கிறான்‌. இப்படியாக எந்தஇடத்தில்‌ எதுவிளையுமோ அதற்கேற்றபடி பயிர்செய்கிறான்‌. அந்த 
நேரத்தில்‌ எந்த நிலமாவது நாங்கள்‌ கோதுமையைத்தான்‌ விளைவிப்போம்‌.. இந்தக்‌ குறிப்பிட்ட பயிரை 
முளையச்‌ செய்யமாட்டோமென்று நிலம்‌ வாக்குவாதம்‌ செய்தால்‌ எப்படியிருக்கும்‌ யோசித்துப்பாருங்கள்‌. 
அல்லது கோதுமை நான்‌ வடஇந்தியாவில்‌ மட்டூம்தானா பயிராவேன்‌.. தென்னிந்தியாவிலும்தான்‌ பயிராவேன்‌ 
என்று முரண்டூபிடிக்குமானால்‌ அது முளைத்துவருமா என்ன?.. எங்கே கோதுமை விளைவதற்கேற்ற பனி 
பெய்யுமோ அங்கேதான்‌ அது முளைக்கும்‌. அதைப்போல சீரகம்‌ எங்கே முளைக்குமோ அங்கேதான்‌ 
0அதுமுளைக்கும்‌. ஆனால்‌ நாம்‌ என்ன செய்கிறோம்‌. நான்‌ ஆல்ரவுண்டர்‌.. சகலகலாவல்லவன்‌ என்று 
நினைத்துக்கொண்டு எல்லாவேலைகளையும்‌, எல்லா இடங்களிலும்‌ செய்ய விரும்புகிறோம்‌. 25 ம்‌ 
வசனத்தை மீண்டும்‌ வாசித்துப்பாருங்கள்‌. .... தொடர்ந்து 26ம்‌ வசனத்தில்‌ ஆண்டவர்‌ இப்படிச்‌ செய்யும்படி 
அவனை உணீர்த்துவிக்கிநார்‌ ஆகவே உழவன்‌ அப்படிச்‌ செய்கிறானென்று பார்க்கிறோம்‌. நான்‌ 
ஒருகேள்வியைக்‌ கேட்க விரும்புகிறேன்‌. இந்தக்‌ காரியத்தை உழவன்‌ செய்கிறானா?.. உழவனுடைய 
தேவன்‌ செய்கிறாரா?.. ஆம்‌ உழவன்‌ தானாக இப்படிச்‌ செய்வதில்லை, மாறாக இப்படி அவனைச்‌ 
செய்விப்பது தேவனே! இதுதான்‌ சரி! ஆனால்‌ நாம்‌ அநேக நேரங்களில்‌ நம்மேல்‌ வைக்கப்பட்டுள்ள 
அதிகாரிகளையும்‌ பொறுப்பிலுள்ளவர்களையும்‌ குறித்து நொந்துகொள்கிறோம்‌. இந்த மனிதருக்கு என்மேல்‌ 
என்ன கோபமோ தெரியவில்லை.. என்னை அங்கேயும்‌ இங்கேயுமாக பந்தாடுகிறாரென்று மனதிற்குள்ளாகவும்‌, 
மற்றவர்களிடமும்‌ பொரிந்துதள்ளிவிடுகிறோம்‌. அதை அவர்கள்‌ செய்வதில்லை, உங்களைப்‌ பக்குவப்‌ 
படுத்தும்படியாக ஆண்டவர்‌ அவர்களை அப்படிச்‌ செய்யவைக்கிறார்‌. மீண்டுமாய்‌ இன்னொரு காரியத்தையும்‌ 
27வது வசனத்தில்‌ குறிப்பிடுகிறார்‌. இப்போது போரடிக்கும்‌ சமயம்‌ வந்துவிட்டது. இப்போது நான்‌ 
உங்களைக்‌ கேட்கிறேன்‌. விளைந்த நெல்லை எப்படிப்‌ போரடிக்கிறார்கள்‌. சில வருடங்களுக்கு முன்புவரை 
அல்லது இன்னமும்கூட சில இடங்களில்‌ மாடுகளை வைத்து, டிராக்டரை வைத்து, போரடிக்கும்‌ இயந்திரம்‌ 
மூலமாக அல்லது கைகளில்‌ அடித்து இப்படியாக நெல்லையும்‌, உமியையும்‌ தனித்தனியாகப்‌ 
பிரிக்கிறார்கள்‌. தமிழ்நாட்டிலே உள்ள தஞ்சாவூரைக்‌ குறித்து ஒருகாலத்தில்‌, “மாடூகட்டிப்‌ போரடித்தால்‌ 
மாளாது செந்நெல்‌ என்று யானைகட்டிப்‌ போரடித்த வளங்குன்றாத்‌ தஞ்சை” என்று சொல்லப்பட்டது. ஆனால்‌ 
அந்த இடத்திலே குடிப்பதற்குக்கூட இன்றைக்குத்‌ தண்ணீர்‌ இல்லை. சரி! கோதுமையை என்ன 
செய்கிறார்கள்‌. அதை உசரஉாநச ல்‌ போட்டுப்‌ போரடிக்கிறார்கள்‌. இப்பொழுது நெல்‌, “நான்‌ நவீன 
உரங்களைப்‌ பயன்படுத்தி தீவிரசாகுபடி செய்யப்பட்ட நெல்லாக்கும்‌.. என்னையும்‌ உசரளாநச ல்தான்‌ 
போட்டுப்‌ போரடிக்கவேண்டுமென்று சொன்னால்‌ என்ன ஆகும்‌?.. வெளியே வருவது அரிசியாக இருக்காது. 
அது மாட்டுத்தீவனமாகத்தான்‌ இருக்கும்‌. இப்போது சீரகம்‌ சொல்கிறது. என்னைக்‌ கோலினால்‌ பிரம்பினால்‌ 
ஒன்றும்‌ அடிக்கக்கூடாது. மாட்டை வைத்துத்தான்‌ என்னைப்‌ பிரித்தெடுக்கவேண்டுமென்று சொல்லுமானால்‌ 
என்ன நடக்கும்‌?.. எல்லா சீரகமும்‌ மாட்டின்‌ குளம்பிற்குள்‌ போய்ப்புகுந்துகொள்ளும்‌. ஏன்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ 
வெவ்வேறுவிதமான நடவடிக்கைகள்‌?.. உழவன்‌ சீரகத்தின்‌ வலிமையை உணர்ந்துவைத்திருக்கிறான்‌. 
கோதுமையின்‌ பெலத்தையும்‌, நெல்லின்‌ பெலத்தையும்‌ கூட அவன்‌ நன்றாய்‌ அறிந்துவைத்திருக்கிறான்‌. 
ஆகவே உங்களது பெலத்திற்கேற்ப உங்களோடு கர்த்தர்‌ வெவ்வேறான முறைகள்‌ மூலம்‌ இடைப்படூகிறார்‌. 
தொடர்ந்து சொல்லும்போது அப்பத்திற்காகத்‌ தானியம்‌ இடிக்கப்படும்‌. கோதுமையை உரலிலேபோட்டு 
உலக்கையினாலே இடிக்கவேண்டும்‌. அப்போது ஒருகோதுமைமணி சொல்கிறது. இதோ பார்‌! என்னை 
இடிக்கக்‌ கிடிக்கவெல்லாம்‌ செய்யக்கூடாது. ஊழியத்திற்கென்று வந்திருக்கிறேன்‌.. என்னை நேர்த்தியாக 


உங்களோடூகூட வைத்துக்கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ அப்படிஇப்படி கஷ்டங்களையெல்லாம்‌ சகிக்கச்‌ சொல்லக்‌ 
கூடாது. ஆனால்‌ கோதுமையை இடிக்கிற பெண்‌ சொல்லுவாள்‌, நீ சப்பாத்தி செய்யப்படூம்படி 
வந்திருக்கிறாய்‌... உன்னை இடிக்கத்தான்‌ வேண்டும்‌.. என்று மீண்டும்‌ உலக்கையை ஓங்குகிறாள்‌. இல்லை 
இல்லை மீண்டும்‌ கோதுமைமணி சத்தம்போடுகிறது.. நீ சப்பாத்தி செய்‌! ஆனால்‌ என்னை இடிக்காதே!.. 
நான்‌ அநேகருடைய பசியைத்‌ தீர்க்கப்பயன்படவேண்டும்‌. ஆனால்‌ உலக்கை என்மேல்படக்கூடாது. 
ஊழியத்திலே என்னைப்‌ பயன்படுத்துங்கள்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ சொல்லி என்னைச்‌ சரிசெய்ய 
முயற்சிக்கக்கூடாது.. அநேகருடைய ஆத்ம பசியைத்‌ தீர்க்க நான்பயன்படவேண்டும்‌.. ஆனால்‌ உபத்திரவம்‌ 
ஒன்றும்‌ எனக்கு வரக்கூடாது. பிரியமானவர்களே... நீங்கள்‌ அப்பமாக சப்பாத்தியாக மாறவேண்டூமா?.. 
அதைப்போல ஊழியத்திலே தேவனுக்காகப்‌ பயன்படவேண்டுமா?.. ஒரு மணி இப்படியாகச்‌ சொல்கிறது. 
உரலில்‌ இருந்தால்தானே என்னை இடிப்பாய்‌ இப்போது என்ன செய்கிறேன்‌ பாரென்று சொல்லி குபுக்‌ 
கென்று வெளியே குதித்துவிடுகிறது. இப்போது அது னெநிநனெநவெ ஊழியனாகிவிட்டது. என்னை யாரும்‌ 
எதுவும்‌ சொல்லமுடியாது... வரும்பணத்திற்கு யாரும்‌ கணக்குக்‌ கேட்கமுடியாது. ஊழியம்‌ செய்தாயா 
இல்லையா என்று யாரும்‌ ரிப்போர்ட்‌ கேட்கமாட்டார்கள்‌... நான்‌ சுயாதீனன்‌. என்று மார்தட்டிக்கொள்கிறது. 
ஆனால்‌ உரலுக்குள்ளிருக்கிற கோதுமை இதைப்பார்த்து, அடடே இவன்‌ சொல்வதும்‌ சரிதானே!.. டொங்‌! 
அதற்குள்ளாக உலக்கையினாலே ஒரு இடி!.. ஆ என்று கத்திக்கொண்டு வெளியே மீண்டும்‌ பார்க்கிறது. 
அங்கே அந்தக்‌ கோதுமை மணியோ, “ஹையா! ஜாலி! என்னை யாரும்‌ இடிக்கமுடியாது.. ஒன்றும்‌ 
சொல்லமுடியாது.. என்று ஆடிக்கொண்டு இடிபடூகிற உரலுக்குள்ளிருக்கிந கோதுமை மணியைக்கண்டு 
கைகொட்டிச்‌ சிரிக்கிறது. அநேகர்‌, ஒரு குழுவோடு சேர்ந்து செயல்படூவது எனக்கு ஒத்துவராது. 
எல்லாரையும்‌ அனுசரித்துப்‌ போவது என்னால்‌ முடியாது. மேலும்‌ வெளியே டான்ஸ்‌ ஆடுகிற கோதுமைமணி 
இன்னொன்றையும்‌ சொல்லும்‌, இதோ பார்‌!.. ரொம்பநேரம்‌ உரலுக்குள்ளேயே இருந்துகிட்டிருந்தீன்னா.. உன்‌ 
நிறம்‌ உருவம்‌ குணம்‌ எல்லாம்‌ மாறிப்போய்‌ எல்லாரோட ஒன்னா நீ ஆயிருவ.. அதனால சீக்கிரம்‌ வெளிய 
வந்துரு!.. என்று தூண்டியிழுக்கிறது. Y௦u will loose your identification.. you will loose your colour,, You 
will loose your speciality.. originality.. என்று சொல்லி ஓடிப்போன கோதுமை வெளியே இருந்துகொண்டே 
உரலுக்குள்ளிருக்கிற கோதுமைக்கு “வில ௦811” ம்‌ கொடுக்கும்‌. அந்த அழைப்புக்குக்‌ கீழ்ப்படிபவர்களும்‌ 
அப்படிக்கீழ்ப்படிந்து வெளியே குதிக்கவிரும்புகிற கோதுமைக்கு உள்ளுக்குள்‌ இருந்துகொண்டே 
உ தவிசெய்கிறவர்களும்‌ இருக்கத்தான்‌ செய்கிறார்கள்‌. நீ வெளியே வந்துவிடு நான்‌ உனக்கு உதவி 
செய்கிறேன்‌ என்று ஆசைகாட்டுவார்கள்‌ அவர்கள்‌. கவனியுங்கள்‌! அப்படிச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ அவருடைய திட்டத்திற்கு விரோதமாகவும்‌ காரியம்‌ ஆற்றுகிறார்கள்‌. வெளிப்படையாகக்‌ 
கூறப்போனால்‌ அப்படிச்‌ செய்பவர்கள்‌ தேவனுக்குச்‌ சத்துருக்கள்‌. இதைச்‌ சொல்லுகிறவன்‌ எந்த மனிதனும்‌ 
அல்ல, ஆலோசனையில்‌ ஆச்சரியமானவரும்‌, செயலிலே மகத்துவமானவருமான தேவனே இசைச்‌ 
சொல்லுகிறதை கடைசி வசனத்தில்‌ காண்கிறோம்‌. 


வெளியேபோன கோதுமை, இதோ பார்‌! எனக்கு எங்கிருந்துவேண்டுமானாலும்‌ உதவியைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
முடியும்‌! யாரும்‌ என்னைக்‌ கேள்விகேட்க முடியாது.. நான்‌ யாருக்கும்‌ உத்திரவாதியல்ல, ஆனால்‌ 
எல்லாருக்கும்‌ சொந்தமானவன்‌. இது ஆண்டவருடைய கொள்கை அல்ல, அல்ல. அல்ல. ஆண்டவரை 
என்னை நேசிக்கிறாரென்றால்‌ எப்படி?.. என்று கேள்கிகேட்பதையொத்தது இது. இப்படியாக வெளியே போன 
கோதுமையின்‌ பிரசங்கத்தால்‌ கவரப்பட்டு இன்னொரு கோதுமையும்‌ வெளியே குதித்து அதனோடு 
கைகோர்த்துக்கொண்டு, நீங்கள்‌ சொன்னது சரிதான்‌ என்று தலையாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால்‌ 
உரலுக்குள்ளேயோ தொடர்ந்து இடி இடியென்று இடிசத்தம்‌. கொஞ்ச நேரம்‌ கழித்து, எந்த உரலுக்குள்‌ 
எந்த கோதுமையும்‌ காணப்படவில்லை. யாருடைய அடையாளமும்‌, நிறமும்‌, தனித்தன்மையும்‌ 
மறைக்கப்பட்டு ஒரே வெண்மையான மாவாக உருமாறிவிட்டது. வெளியே இருக்கிற கோதுமை 
உள்ளேயிருக்கிற ஒரு கோதுமையைப்‌ பேர்‌ சொல்லி அழைக்கிறது. ஆனால்‌ ஒரு சத்தமும்‌ 
வெளிவரவில்லை. எல்லாம்‌ மறைக்கப்பட்டுவிட்டது. அப்பொழுது வெளி கோதுமை, பார்த்தாயா பார்த்தாயா 
நான்‌ அப்போதே சொன்னேன்‌ பார்த்தாயா!.. உன்னுடைய நிறத்தையும்‌, குணத்தையும்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிடுவாயென்று சொன்னேனே... நீ கேட்கவில்லை அல்லவா?.. என்று மார்தட்டிக்கொண்டு நிற்கிறது. 
கோதுமையை நன்றாக இடித்து மாவாக்கினபின்னால்‌ அதை சுத்தமான ஒரு பாத்திரத்தில்‌ எடுத்து 
பத்திரமாக வைக்கிறாள்‌. அதைப்‌ பார்த்துக்கொண்டிருந்த “நிறம்‌ குணம்‌ உருவம்‌ மாறா கோதுமை” என்னை 
யார்‌ எடூத்துக்கொண்டுபோவார்கள்‌ என்று ஏக்கமாய்ப்‌ பார்க்கிறது அப்போது கையிலே இன்னொரு பொருளை 
எடுத்துக்கொண்டு வருகிறாள்‌ அந்தப்பெண்‌. அது வேறொன்றும்‌ இல்லை, துடைப்பம்‌. அவள்‌ 
எல்லாக்குப்பையையும்‌ கூட்டிப்‌ பெருக்கி அதோடு சேர்த்து இந்த னெநிநனெநவெ கோதுமையையும்‌ 
சேர்த்துக்‌ குப்பைத்‌ தொட்டியில்‌ கொட்டிவிடுகிறாள்‌. இப்போது குப்பைத்‌ தொட்டிக்குள்‌ ஒரு பாட்டு 
கேட்கிறது. உன்னால நான்‌ கெட்டேன்‌.. என்னால நீ கெட்டாய்‌!.. இடிக்கப்படுவதினாலே அப்போதைக்குத்‌ 
துணன்பமாக இருந்தாலும்‌ அதனாலே ஒரு பிரயோஜனம்‌ ஏற்படுகிறது. அதைப்போலவே கர்த்தர்‌ இந்த 


உலக வாழ்க்கையில்‌ பாடுகளையும்‌, துக்கங்களையும்‌ அனுமதித்தாலும்‌ அது நம்மை ன்னதபரலோக 
பேரின்ப பாக்கியத்தை அடையும்படி நம்மைத்‌ தகுதிப்‌ படுத்துவதற்காகவே ஏதுவாக அமைகிறது. 
உரலுக்குள்‌ போடப்பட்ட கோதுமை, என்னை ஏன்‌ இடிக்கிறீர்கள்‌?.. என்‌ உருவம்‌, நிறம்‌, என்‌ தனித்தன்மை 
எல்லாம்‌ மாறிப்போகிறதே என்று சொல்லமுடியுமா? இல்லை இடிக்கப்படுவதின்‌ நோக்கம்‌ அது 
அப்பமாக்கப்பட்டு அநேகருடைய பசியைத்‌ தணிக்கவேண்டுமென்பதற்காக. 


கிறிஸ்துவிற்குள்‌ எனக்கு மிகவும்‌ சகோதரனே, சகோதரியே, அநேகருடைய ஆத்மப்‌ பசியைத்‌ 
தணிக்கவேண்டுமென்பதற்காகத்தான்‌ தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ காலப்போக்கில்‌ 
என்‌ பசியை யார்‌ தீர்ப்பாரென்கிற சுயநலத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய்‌. முதலில்‌ நீ அழிந்தபோகிற 
ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு தேவனே நான்‌ அவர்களுக்காக செலவுபண்ணவும்‌, செலவு பண்ணப்படவும்‌ 
வேண்டுமென்று கதறிக்கொண்டிருந்தாய்‌. பசியுள்ளவர்களைத்‌ திருப்திப்படூத்தவேண்டும்‌.. நான்‌ எனக்காக 
அல்ல, மற்றவர்களுக்காகவே ஜீவிக்கவேண்டுமென்று இரவும்‌ பகலும்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தாய்‌. ஆனால்‌ 
நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல, என்னை யாரும்‌ பிரியப்படுத்த மாட்டேனென்கிறார்கள்‌, என்‌ பசியை யாரும்‌ தீர்க்க 
மாட்டேனென்கிறார்கள்‌.. என்‌ தாகத்தை யாரும்‌ தணிக்கமாட்டேனென்கிநார்கள்‌ என்கிற மனப்பான்மை 
உங்களுக்குள்‌ தீவிரமாய்த்‌ தொனிக்கத்‌ தொடங்கியிருக்கலாம்‌. கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக 
நம்மை நாமே நிறுத்தி ஆராய்ந்து பார்ப்போம்‌. நான்‌ உன்னை சிநேகித்தேன்‌. என்னுடைய அன்பை 
ஒருபோதும்‌ சந்தேகிக்காதே என்கிற அங்கலாய்ப்போடு ஆண்டவர்‌ நம்மத்தியில்‌ கடந்துவந்திருக்கிறார்‌. 
எப்போது ஒரு மனைவியானவள்‌ தனது கணவனுடைய அன்பைச்‌ சந்தேகிக்கிற வேளையிலே அல்லது 
கணவன்‌ மனைவியை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போது தினந்தோறும்‌ வீட்டில்‌ சண்டை நடக்க 
ஆரம்பிக்கிறது. தினந்தோறும்‌ அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ போராடுகிறார்கள்‌. சந்தேகம்‌ உள்ளே 
நுழைந்தவுடனே சந்தோஷம்‌ வெளியே போய்விடுகிறது. ஆண்டவரோடூ செயல்படுவலதிலே இருவரும்‌ சேர்ந்து 
செயல்படூக காணாமல்‌ போகிறது.ததத 


ஏப்ரல்‌ மாத செய்தி நோக்கத்தைக்‌ கோட்டைவிட்டவர்கள்‌! (2 கேஸட்‌) 


